Time : Three hours 


10, 


APRIL/MAY 2023 


GTAJ2/DTA22 —- பக்தி இலக்கியம்‌ 


Maximum : 75 marks 
பகுதி ௮ -- (10% 2 ௪ 20 மதிப்பெண்கள்‌) 
அளைத்து வினாக்களுக்கும்‌ விடை எழுதுக. 
தேவாரத்‌ திருமுறை ஆசிரியர்கள்‌ யாவர்‌? 
'திருவாசகம்‌' நூல்‌ இயற்றியவர்‌ யார்‌? 


நம்மாழ்வார்‌ அருளிய திவ்வியப்‌ பிரபந்தப்‌ பகுதிகள்‌ 
யாவை? க்‌ 


இராமாநுச நூற்றந்தாதி பாடியவர்‌ பெயர்‌ என்ன? 
திருமூலரின்‌ நூல்‌ எது? ்‌ 
திருவருட்பிரகாச வள்ளலார்‌, அருளிய நூல்‌ யாது? 
'இரட்சணிய மனோகரம்‌' இயற்றியவர்‌ யார்‌? 
'சீவவாக்கு' இப்பகுதி அமைந்துள்ள அருள்நூல்‌ எது? 
குணங்குடியார்‌ என்றழைக்கப்படுபவர்‌ யார்‌? 


குணங்குடி! என்ற திவ்வியத்‌ தலத்தில்‌ வாழ்கின்ற குரு 
யார? 


4838 


11, 


12. 


18. 


14. 


பகுதி ஆ — (5 % 5 - 25 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடை எழுதுக. 


(அ) “மண்ணில்‌ நல்லவண்ணம்‌ வாழலாம்‌' எனப்‌ பாடிய 
பாடல்‌ கொண்டு திருஞானசம்பந்தரின்‌ பக்தி 


திறத்தை எழுதுக. 
(அல்லது) 
(ஆ) 'திருவாசகம்‌' 'அடைக்கலப்‌ பத்து' பகுதியில்‌ 


காணப்படும்‌ இறையியல்‌ சிந்தனைகளை எழுதுக. 
(அ) நம்மாழ்வாரின்‌ திருவாய்மொழி பாடல்‌ கருத்தைத்‌ 
தொகுத்துரைக்க. 
(அல்லது) 


(ஆ) 'பெரிய 'திருமந்திரத்திள்‌' மகிமையை திவ்வியப்‌ 
பிரபந்தம்‌ வழியில்‌ எழுதுக. 


(௮) அருணகிரிநாதரின்‌ பக்தியை கந்தர்‌ அலங்காரம்‌ 
கொண்டு எழுதுக. 


(அல்லது) 
(ஆ) வள்ளலாரின்‌ “முறையீடு” பற்றி கருத்துக்களைத்‌ 
தொகுத்து எழுதுக. 
(௮) "இரட்சணிய மனோகரம்‌” நூலில்‌ உள்ள 
“பால்யபிராத்தனை' புலப்படுத்தும்‌ சிந்தனைகளை 
(அல்லது) 
(ஆ) “அடியார்களின்‌ ஒழுக்கம்‌' குறித்து இரட்சணிய 
மனோகரம்‌ புலப்படுத்தும்‌ செய்திகளை எழுதுக. 


2 4838 


(அ) குணங்குடியார்‌ புலப்படுத்தும்‌ குருவருள்‌ 
நிலையினை விளக்கி எழுதுக. 
(அல்லது) 


(ஆ) குணங்குடியாரின்‌ ஆனந்தக்‌ களிப்பு பகுதியின்‌ 
பாடல்‌ கருத்தை எழுதுக. 


பகுதி இ-- (3 % 10-30 மதிப்பெண்கள்‌) 


எவையேனும்‌ மூன்று வினாக்களுக்கு மட்டும்‌ மிக விரிவான 


16. 


1 


18. 


19. 


20. 


விடை எழுதுக. 


சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ 'திருமழபாடி' தலத்தில்‌ 


உறையும்‌ இறைவனிடம்‌ வேண்டுவன யாவை? 


ஆண்டாளின்‌ பக்தியை 'நாச்சியார்‌ திருமொழி கொண்டு 
விளக்கி எழுதுக. 


திருமூலரின்‌ அறச்சிந்தனைகளை 
கொண்டு எழுதுக. 


நும்பாடப்பகுதி 
எச்‌.ஏ. கிருட்டிணப்பிள்ளை அருளிய திருநாமப்‌ பதிகக்‌ 
கருத்தை விளக்கி எழுதுக. > 


குணங்குடியாரின்‌ பக்தித்‌ திறத்தினைப்‌ புலப்படுத்துக? 


3 4838 


